








அற்புதமாக சுகமடைதல்‌ 


ஞானமுள்ள வார்த்தைகள்‌ - கதைக்‌ கொத்துக்கள்‌. 


ஹாங்காங்‌ வேதாகமச்‌ சங்கத்தினரால்‌ 
இலங்கை வேதாகமச்‌ சங்கத்திற்கென, 
வெளியிடப்பட்டுள்ளது. 
293, காலி வீதி, 
கொழும்பு 4. 








Miraculous Healing - Tamil 


Words of Wisdom Series 


Hlustrations Copyright © 1992 HONG KONG BIBLE SOCIETY 


Published by HONG KONG BIBLE SOCIETY 
For 

The Ceylon Bible Society 

293, Galle Road, 

Colombo 3. 


© CBS - 1993-5M-Miraculous Healing (T) 
ISBN 955 - 595 - 360-0 








“ஞானமுள்ள வார்த்தைகள்‌” என்ற 
தொடரில்‌ வெளியாகும்‌ இக்கதைகள்‌ பழைய புதிய 
ஏற்பாட்டிலிருந்து பிள்ளைகள்‌ தாமாகவே வாசித்து 
விளங்கக்‌ கூடிய வகையில்‌ தொகுத்து எழுதப்பட்டுள்‌ 
ளன. வேதாகமத்திலுள்ள கதைகளைப்‌ போதிக்கும்‌ 
நோக்கத்துடன்‌, அழகான படங்களுடன்‌ இப்படி 
வெளியிடப்பட்டுள்ளன. இதன்‌ நோக்கம்‌, பிள்ளை 
ஆர்வத்துடன்‌ இதிலுள்ள கருத்துக்களை அறியவும்‌, 
அத்துடன்‌ வேதாகமம்‌ ஜீவனுள்ளது என்பதை 
உணர்த்துவதற்கேயாகும்‌. பிள்ளைகள்‌ இதை 
வாசிக்கும்‌ போது தம்‌ சொந்த வாழ்க்கைக்கு இது 
எவ்வளவு பெறுமதியானது என்பதை அறிந்து 


கொள்வார்கள்‌ . 


““ஞானமுள்ள வார்த்தைகள்‌'' என்ற இக்‌ கதைக்‌ 
கோவைகள்‌ ஒவ்வொன்றும்‌, அந்தந்தக்‌ கதைகளின்‌ 
பின்னணி விபரங்களுடன்‌ பெற்றார்‌ வாசிக்கும்படி 
எழுதப்பட்டுள்ளன. அத்துடன்‌ சிந்திப்பதற்காகக்‌ 
கேள்விகளும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. இவற்றை 
வெளியிட்டதன்‌ நோக்கம்‌ என்னவெனில்‌ கதைகள்‌ 
பிள்ளைகளின்‌ மனதில்‌ பதிந்து, நிலைத்து 
இருப்பதற்காகவே. இக்கதைகள்‌ ஒவ்வொன்றினதும்‌ 
கடைசிப்‌ பக்கத்தில்‌ சுவிசேஷத்திலிருந்து 
எடுக்கப்பட்ட பகுதிகள்‌ தரப்பட்டுள்ளன. ஓய்வு 
நாட்‌ - பாடசாலைகளிலும்‌, வீடுகளிலும்‌ பிள்ளைக 
ளுக்கு இப்புத்தகங்கள்‌ பேருதவியாகவும்‌, பிரயோச 
னமாகவும்‌ இருக்கும்‌. இன்னமும்‌ கடவுளைப்‌ 
பற்றிய நற்செய்தியை அறியாத நண்பர்களுடன்‌ 
பகிர்ந்து கொள்வதற்கு இக்கதைகள்‌ மிகவும்‌ 


பயனுள்ளவையாக அமையும்‌. 


























சீரியர்கள்‌ இஸ்ரவேலிலிருந்து ஒரு சிறுமியைச்‌ 
சிறைப்பிடித்துக்‌ கொண்டு வந்திருந்தனர்‌. அவன்‌ 
படைத்தளபதி நாகமானின்‌ வீட்டில்‌ வேலைக்காரியாக 
அமர்த்தப்பட்டாள்‌. 











ஒருநாள்‌ அவள்‌ தன்‌ எசமாட்டியிடம்‌ ““இஸ்ரவேல்‌ 
தேசத்தில்‌ ஒரு தர்க்கதரிச இருக்கறார்‌. அவர்‌, நம்‌ 
எஜமானின்‌ நோயைக்‌  சுகப்படுத்துவார்‌”்‌ என்று 


தெரிவித்தாள்‌. 








| தனபதி நாகமான்‌ இச்செய்தியை ராஜாவுக்குத்‌ 
| தெரியப்படுத்தனான்‌. உடனே  ீரியாவின்‌ ராஜா 
இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு ஒரு கடிதமெழுதினார்‌. அதை 


தளபதி நாகமான்‌ பொண்னையும்‌, 
அத்துடன்‌ கூடச்‌ இல வேலைக்காரரையும்‌ கூட்டிக்கொண்டு 


இஸ்ரவேலுக்குப்‌ புறப்பட்டான்‌. 


எடுத்துக்கொண்டு நாகமானைப்‌ போகச்‌ சொன்னார்‌. 








வெள்ளியையும்‌ 





இஸ்ரவேலின்‌ ராஜா அக்‌ 
கடிதத்தை வாசித்ததும்‌ 
பயமடைந்தான்‌. ஏனெ 
னில்‌ அதில்‌ நாகமானின்‌ 
பயங்கரமான வியாதியைச்‌ 
சுகமாக்கும்படி எழுதப்‌ 
பட்டிருந்தது. 











1 ட ஆ. 


சி நாகமானைத்‌ எலிசா தன்‌ வேலைக்காரனிடம்‌, ““நாகமானை யோர்தான்‌ 


| இதைக்‌ கேள்விப்பட்ட எலிசாத்‌ இர்க்கதரி 


| தன்னிடம்‌ அனுப்பிவைக்கும்படி ராஜாவுக்குச்‌ சொல்லி நதிக்குச்‌ சென்று ஏழுதரம்‌ தன்னைக்‌ கழுவச்‌ சொல்‌. 
யனுப்பினான்‌. தளபதி நாகமான்‌ எலிசாவின்‌ அப்படிச்‌ செய்தால்‌ சுகம்‌ அடைவான்‌” என்று சொல்லி 
வீட்டையடைந்தான்‌. அனுப்பினார்‌. 

















எலிசா சொன்னதைக்‌ கேட்ட 
நாகமான்‌ மிகவும்‌ 

| கோபமடைந்து அவ்விடத்தை 
விட்டுச்‌ சென்றான்‌. 














அத 


அவனிடம்‌ 
நீங்கள்‌ 
வராது 


சுகம்‌ 


வேலைக்காரர்‌ 
சொன்னபடி 


இல்லாவிட்டால்‌ 


நாகமானின்‌ 
தீர்க்கதரிசி 


“எஜமானே, 
செய்யவேண்டும்‌ 
என்றனர்‌. 


ஆனால்‌ 











தியில்‌ தன்னைக்‌ 


ன ௪கமடைந்தான. 


யோர்தான்‌ ந 


அவண்‌ ஏழுதரம்‌ 
கழுவியதால்‌ அவ 


செய்தான்‌. 


லிசா சொன்னபடி 


ன்‌ ௭ 


தளபதி நாகமா 














நாகமான்‌ எலிசாவிடம்‌, “*இஸ்ரவேலில்‌ மட்டும்‌ ஒரு 
உண்மையான கடவுள்‌ இருக்கறார்‌ என்று இப்பொழுது 
நான்‌ அறிவேன்‌. தயவு செய்து இந்தக்‌ கொடைகளை 
ஏற்றுக்கொள்ளும்‌” என்றான்‌. ஆனால்‌ எலிசா அவற்றை 
ஏற்றுக்‌ கொள்ள மறுத்துவிட்டார்‌. 





| 

| 

| பின்‌, நாகமானும்‌ அவன்‌ வேலைக்காரரும்‌ எலிசாவின்‌ 
| 


வீட்டை அடைந்தனர்‌. 









அவன்‌ நாகமானின்‌ கொடைகளில்‌ ஆசைப்பட்டுத்‌ தான்‌ 


அதை எடுத்துக்‌ கொள்ள விரும்பினான்‌. 


ப்பட்டான்‌. கேயாசி என்பவன்‌ 


எலிசாவின்‌ வேலைக்காரரில்‌ ஒருவனாக இருந்தான்‌. 


வீட்டுக்குப்‌ புற 


நாகமான்‌ குன்‌ 








கணண ண வ ்‌ 


௯ N. Pp பன 
வவ 


வைணவ மணன்‌ 





நாகமானைப்‌ பின்தொடர்ந்து சென்றான்‌. பொய்‌ சொல்லி 
நாகமானிடம்‌ சில கொடைகளைப்‌ பெற்றுக்‌ கொண்டான்‌. 


பின்‌ அதை எடுத்துக்‌ கொண்டு வீட்டுக்கு வந்தான்‌. 





நோய்‌ 


்‌ே 
ட்ட 
ட்‌ 
6 
்‌ 
ட 
ட்‌ 


பிடிக்கப்பட்டு, 


பேராசைப்பட்டதால்‌ 


[| 


ஸ்‌ eS க 
: ந பாள்‌ 
வ்‌ டு சி 
ஆணைத்‌... 7] 11 த அ? 
ப்‌ 2 ட து ன ரஞ்‌ 
்‌ i த பி 7 # 
வ தி: ்‌ தத்‌, 
ம இ Hh. ரீ இடப்‌ at i 1 
து 171 i ர்‌ ட்‌ 
நளன்‌ yi: ச ட ye | /% 
2 A i i] 
' ட 9. 4 பதவ அம்மு ] 
ர்‌ , 3 1.1] 
3 ட்‌ ்‌ பூ i 171.1 
பத அனு / 1-1] 
ப | வ த்‌ 
து | நீ 2 8] i i 
நக இ 1% ்‌ 
ட ன்‌ ப்‌ டது 1 
i} & 2 1A ்‌ 1 
ப்‌ க 1 i 
அனி | ற p | 


தோல்வியாதியால்‌ 


மிகவும்‌ 
வாய்ப்பட்டாண்‌. 


1 


கேயாசி 
பயங்கரத்‌ 





நாகமான்‌ சுகமாக்கப்பட்டான்‌. 


சீரியா ராஜாவின்‌ படைத்தலைவனாகிய நாகமான்‌ என்பவன்‌ 
குன்‌ ஆண்டவனிடத்தில்‌ பெரிய மனுஷனும்‌ 
எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான்‌; அவனைக்‌ கொண்டு 
கர்த்தர்‌ சீரியாவுக்கு இரட்சிப்பைக்‌ கட்டளையிட்டார்‌; மகா 
பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான்‌. 
சீரியாவிலிருந்து குண்டுகள்‌ புறப்பட்டு, இஸ்ரவேல்‌ 
தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணைச்‌ சிறைபிடித்துக்கொண்டு 
வந்திருந்தார்கள்‌; அவள்‌ நாகமானின்‌ மனைவிக்குப்‌ பணிவிடை 
செய்துகொண்டிருந்தாள்‌. 

அவள்‌ தன்‌ நாச்சியாரைப்‌ பார்த்து என்‌ ஆண்டவன்‌ 
சமாரியாவிலிருக்கிற தீர்க்ககரிசியினிடத்தில்‌ போவாரானால்‌ 
நலமாயிருக்கும்‌; அவர்‌ இவருடைய குஷ்டரோகத்தை 
நீக்கிவிடுவார்‌ என்றாள்‌ அப்பொழுது அவன்‌ போய்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்துப்‌ பெண்‌ இன்ன இன்ன பிரகாரமாய்ச்‌ சொல்லுகிறாள்‌ 
என்று கன்‌ ஆண்டவனிடத்தில்‌ அறிவித்தான்‌. 

அப்பொழுது சீரியாவின்‌ ராஜா நல்லது போகலாம்‌, 
இஸ்ரவேலின்‌ ராஜாவுக்கு நிருபம்‌ தருகிறேன்‌ என்றான்‌; 
அப்படியே அவன்‌ தன்‌ கையிலே பத்துத்‌ தாலந்து 
வெள்ளியையும்‌ ஆறாயிரம்‌ சேக்கல்‌ நிறைபொன்னையும்‌, பத்து 
மாற்றுவஸ்திரங்களையும்‌ எடுத்துக்‌ கொண்டு போய்‌, 
இஸ்வேலின்‌ ராஜாவிடத்தில்‌ அந்த நிருபத்தைக்‌ கொடுத்தான்‌. 
அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில்‌ என்‌ ஊழியக்காரனாகிய 
நாகமான்‌ கொண்டு வருவான்‌; நீர்‌ குஷ்டரோகத்தை நீக்கி விட 
அவனை உம்மிடத்தில்‌ அனுப்பியிருக்கிறேன்‌ என்று 
எழுதியிருந்தான்‌. 

இஸ்ரவேலின்‌ ராஜா அந்த நிருபத்தை வாசித்தபோது, அவன்‌ 
குன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்‌ கொண்டு: ஒரு மனுஷனை 
அவன்‌ குஷ்டரோகத்தினின்று நீக்கி விடவேண்டும்‌ என்று, 
அவன்‌ என்னிடத்தில்‌ நிருபம்‌ அனுப்புகிறதற்கு, கொல்லவும்‌ 
உயிர்ப்பிக்கவும்‌ நான்‌ தேவனா? இவன்‌ என்னை விரோதிக்க 
சமயம்‌ தேடுகிறான்‌ என்பதைச்‌ சிந்தித்துப்‌ பாருங்கள்‌ 


என்றான்‌. 


இஸ்ரவேலின்‌ ராஜா தன்‌ வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்கொண்ட 
செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, 
அவன்‌: நீர்‌ உம்முடைய வஸ்திரங்களைக்‌ கிழித்துக்‌ 
கொள்வானேன்‌? அவன்‌ என்னிடத்தில்‌ வந்து, இஸ்ரவேலின்‌ 
தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்துகொள்ளட்டும்‌ என்று 
ராஜாவுக்குச்‌ சொல்லியனுப்பினான்‌. அப்படியே நாகமான்‌ தன்‌ 
குதிரைகளோடும்‌ தன்‌ இரதத்தோடும்‌ வந்து எலிசாவின்‌ 
வாசற்படியிலே நின்றான்‌. 

அப்பொழுது எலிசா அவனிடத்தில்‌ ஆள்‌ அனுப்பி, நீ போய்‌, 
யோர்தானில்‌ ஏழுதரம்‌ ஸ்நானம்பண்ணு; அப்பொழுது உன்‌ 
மாம்சம்‌ மாறி, நீ சுத்தமாவாய்‌ என்று சொல்லச்‌ சொன்னான்‌. 
அதற்கு நாகமான்‌ கடுங்கோபங்கொண்டு, புறப்பட்டுப்போய்‌: 
அவன்‌ வெளியே வந்து நின்று, தன்‌ தேவனாகிய கர்த்தருடைய 
நாமத்தைத்‌ தொழுது, தன்‌ கையினால்‌ அந்த இடத்தைத்‌ 
தடவி, இவ்விதமாய்க்‌ குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான்‌ என்று 
என்று எனக்குள்‌ நினைத்திருந்தேன்‌ 

நான்‌ ஸ்நானம்பண்ணிச்‌ சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின்‌ 
குண்ணீர்கள்‌ எல்லாவற்றைப்பார்க்கிலும்‌ குமஸ்குவின்‌ 
நதிகளாகிய ஆப்னாவும்‌ பர்பாரும்‌ நல்ல தல்லவோ என்று 
சொல்லி, உக்கிரத்தோடே திரும்பிப்போனான்‌. 

அவன்‌ ஊழியக்காரர்‌ சமீபத்தில்‌ வந்து, அவனை நோக்கி: 
தகப்பனே, அந்தத்‌ தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தைச்‌ செய்ய 
உமக்குச்‌ சொல்லியிருந்தால்‌ அதை நீர்‌ செய்வீர்‌ அல்லவா? 
ஸ்நானம்‌ பண்ணும்‌, அப்பொழுது சுத்தமாவீர்‌ என்று அவர்‌ 
உம்மோடே சொல்லும்‌ போது, அதைச்‌ செய்ய வேண்டியது 
எத்தனை அதிகம்‌ என்று சொன்னார்கள்‌. 

அப்பொழுது அவன்‌ இறங்கி, தேவனுடைய மனுஷன்‌ 
வார்த்தையின்படியே யோர்தானில்‌ ஏழுதரம்‌ முழுனெபோது, 
அவன்‌ மாம்சம்‌ ஒரு சிறு பிள்ளையின்‌ மாம்சத்தைப்போலமாறி, 
அவன்‌ சுத்தமானான்‌. 

அப்பொழுது அவன்‌ தன்‌ கூட்டத்தோடெல்லாம்‌ தேவனுடைய 
மனுஷனிடத்துக்குத்‌ திரும்பி வந்து, அவனுக்கு முன்பாக நின்று. 
இதோ, இஸ்ரவேலிலிருக்கிற தேவனைத்தவிர பூமியெங்கும்‌ 
வேறே தேவன்‌ இல்லை என்பதை அறிந்தேன்‌; இப்போதும்‌ 
உமது அடியேன்கையில்‌ ஒரு காணிக்கை வாங்கிக்கொள்ள 
வேண்டும்‌ என்றான்‌. அதற்கு அவன்‌: நான்‌ வாங்குகிறதில்லை 














என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனைக்கொண்டு 
சொல்லுகிறேன்‌ என்றான்‌; வாங்கவேண்டும்‌ என்று அவனை 
வருந்தினாலும்‌ தட்டுதல்‌ பண்ணி விட்டான்‌. அப்பொழுது 
நாகமான்‌: ஆனாலும்‌ இரண்டு கோவேறு கழுதைகள்‌ சுமக்கத்‌ 
தக்க இரண்டு பொதி மண்‌ உமது அடியேனுக்குக்‌ 
கட்டளையிடவேண்டும்‌; உமது அடியேன்‌ இனிக்‌ கர்த்தருக்கே 
அல்லாமல்‌, அந்நிய தேவர்களுக்குச்‌ சர்வாங்க தகனத்தையும்‌ 
பலியையும்‌ செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தையே கர்த்தர்‌ 
உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக; என ஆண்டவன்‌ 
பணிந்துகொள்ள ரிம்மோன்‌ கோவிலுக்குள்‌ பிரவேசிக்கும்‌ 
போது, நான்‌ அவருக்குக்‌ கைலாகு கொடுத்து ரிம்மோன்‌ 
கோவிலிலே பணியவேண்டியதாகும்‌; இப்படி ரிம்மோன்‌ 
கோவிலில்‌ நான்‌ பணியவேண்டிய இந்தக்‌ காரியத்தைக்‌ கர்த்தர்‌ 
உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என்றான்‌. 


2 இராஜாக்கள்‌ 5 : 1-19 





உங்களின்‌ சிந்தனைக்கு 
தளபதி நாகமான்‌ ஒரு பயங்கரமான வியாதியால்‌ கஷ்டப்பட்டான்‌. 
அது என்ன? 
எலிசா இர்க்கதரிசி என்ன செய்யும்படி நாகமாணனுக்குக்‌ 
கட்டளையிட்டார்‌? 
சுகமடைவதற்கான வழிமுறையைக்‌ கேட்ட நாகமான்‌ என்ன 
பதிலுரைத்தான்‌? 
ஈற்றில்‌ நாகமான்‌ தன்னைத்‌ தாழ்த்தி எலிசா சொன்னதைச்‌ 
செய்தான்‌. 
நீங்கள்‌ கஷ்டத்திலிருக்கும்போது யாராவது உங்களுக்குப்‌ புத்தி 
சொன்னால்‌ மிகவும்‌ தாழ்மையுடன்‌ அதை ஏற்றுக்‌ 
கொள்வீர்களா? 
நாகமான்‌ எலிசாவின்‌ கட்டளைக்குக்‌ 8ழ்ப்படிந்து சுகமடைந்தான்‌. 
உங்களுக்குக்‌ கடவுள்‌ நம்பிக்கை உண்டா? அவருக்குக்‌ €ழ்ப்படிய 
நீங்கள்‌ ஆயத்தமா? க்க 
நாகமானுக்குக்‌ கடவுளைப்‌ பற்றித்‌ தெரியாதிருந்தும்‌ அவன்‌ 
அவருக்குக்‌ 8ழ்ப்படிய ஆயத்தமாயிருந்தான்‌. 
ஆகவே அவன்‌ கடவுளிடம்‌ வரவும்‌, அவர்மீது நம்பிக்கை வைக்கவும்‌ 
கடவுள்‌ நாகமானுக்கு உதவினார்‌. 
கடவுளை அறியாதவர்களுக்கு உதவி செய்வதன்‌ மூலம்‌ 
அவர்களையும்‌ கடவுளிடம்‌ கொண்டூவர உங்களுக்கு விருப்பமா? 


